NOVEMBER/DECEMBER 2023 


28PTA11 — இக்கால இலக்கியம்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 


பகுதி அ — (10 % 2- 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளி. 
1. பாரதியார்‌ எழுதிய சுயசரிதையின்‌ பெயர்‌ யாது? 


VA உதாரன்‌ அமுதவல்லி இருவரும்‌ ஒருவரை ஒருவர்‌ 
பார்க்காமல்‌ இருக்க அரசன்‌ செய்த சூழ்ச்சி யாது? 


3. முரசு கட்டிலில்‌ துஞ்சிய புலவர்‌ யார்‌? 


4. திருநங்கைகள்‌ குறித்த நா. காமராஜன்‌ அவர்களின்‌ 
கவிதையின்‌ பெயர்‌ யாது? 


5. கதவு-தலைப்பு பொருத்தம்‌ ஆய்க. 


6. செல்லாத பணம்‌ புதினத்தில்‌ ரேவதியின்‌ குடும்ப 


உறுப்பினர்கள்‌ பெயரைச்‌ சுட்டுக. 


7. உ.வே.சா. தனது கடிதத்தின்‌ தொடக்கம்‌ எவையேனும்‌ 
சுட்டுக. 


4322 


10. 


701 


12. 


18. 


சிஷ்டவசி சந்திரஹரியிடம்‌ பாதுகாக்கச்‌ சொன்ன பொன்‌ 
எவ்வளவு? 


அண்ணா மொழிநடையின்‌ சிறப்புகள்‌ ஏதேனும்‌ 


சிலவற்றைச்‌ சுட்டுக. 

அப்துல்‌ கலாம்‌ தனது பணியை தொடங்கிய இடம்‌ எது? 
பகுதி ஆ — 6 % 5 ஈ 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளி. 

(அ) பாரதியாரின்‌ ஆங்கில பயிற்சியைச்‌ சுட்டுக. 


(அல்லது) 


(ஆ) புரட்சிக்கவியில்‌ உதாரணம்‌ 
வர்ணணையைப்‌ புலப்படுத்துக. 


சுட்டும்‌ நிலவு 
(அ) மரங்கள்‌ குறித்த மு. மேத்தாவின்‌ கவிதையை 
ளக்குக. 
(அல்லது) 
(ஆ) மீராவின்‌ கவிதை அழகியலை நும்‌ பாடப்பகுதி 
வழி விளக்குக. ர 
(அ) சோக வனம்‌ சிறுகதையின்‌ வழி சுற்றுச்சூழல்‌ 
்‌ பாதிப்பின்‌ அவலத்தைச்‌ சுட்டுக. 
(அல்லது) 


(ஆ) நடேசன்‌ பாத்திரப்படைப்பைச்‌ செல்லாத பணம்‌ 
புதினம்‌ வழி புலப்படுத்துக. 


2 4322 


14. 


16. 


(அ) சிஷ்டவசின்‌ சூழ்ச்சியைச்‌ சந்திரஹரி நாடகம்‌ வழி 
புலப்படுத்துக. 
(அல்லது) 


(ஆ) உ.வே.சா. கடிதத்தின்‌ 
பாடப்பகுதி வழி விளக்குக. 


சிறப்புகளை நும்‌ 


(அ) பேரறிஞர்‌ ்‌ அண்ணாவின்‌ மேடைப்பேச்சு 


நடையைப்‌ புலப்படுத்துக. 


(அல்லது) 


ப (ஆ) அப்துல்‌ கலாம்‌ அவர்களின்‌ பள்ளிப்‌ பருவத்தை 


விளக்குக. 
பகுதி இ — (3 ௬ 10 - 30 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளி. 


புரட்சிக்‌ கவியில்‌ ஏற்றத்தாழ்வற்ற சமூகம்‌ படைக்க 
உதாரன்‌ உரைக்கும்‌ புரட்சி சிந்தனைகளைக்‌ கட்டுரைக்க. 


நா. காமராசன்‌ கவிதைகள்‌ புலப்படுத்தும்‌ பாலினச்‌ 
சிக்கல்களை நும்‌ பாடப்பகுதி வழி கட்டுரைக்க. 


ரேவதியின்‌ பாத்திரப்படைப்பைச்‌ செல்லாத பணம்‌ 
புதினம்‌ வழி கட்டுரைக்க. 


சந்திரஹரி பொய்‌ மட்டுமே புகன்ற தன்மையை ஆய்க. 


அண்ணாவின்‌ மொழி நடையை ஆய்க. 


3 4322 


